GOVERNMENT OF TAMIL NADU 

2011 


[ Regd . No . TN / CCN / 467 / 2009 - 11 . 
[ R . Dis . No. 197 / 2009 . 
[Price : Re. 0 . 80 Paise . 


TAMI 


* 


" 


. . . 


ONMEN 


FO 


* 


Kட்டி 
பாட 


EGOVED 


NADO 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


1 


ARO 


TRUTH 


1LONE T * 


TIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No . 304 ] 


CHENNAI, TUESDAY, SEPTEMBER 6 , 2011 

Aavani 20 , Thiruvalluvar Aandu - 2042 


Part VI - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் , வேலூர். 


மாவட 


வேலூர் மாவட்டம் , கந்திலி ஊராட்சி ஒன்றியம் , வெங்களாபுரம் ஊராட்சி மன்றத் தலைவரை 

பதவியிலிருந்து நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


(ந . க . அ3/ 38/2011 ) 


No . VI (2 )/ 443( c)/2011 . 


தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 , பிரிவு 205 , உட்பிரிவு 11 - ல் ஊராட்சிகள் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் 
தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி , வேலூர் மாவட்டம் , கந்திலி ஊராட்சி ஒன்றியத்தைச் 
சார்ந்த வெங்களாபுரம் ஊராட்சி மன்றத் தலைவர் திருமதி A . செல்வி என்பவர் தனது அதிகாரத்தை தவறாக 
பயன்படுத்தி அரசு இலவசமாக வீடு வழங்கும் சமத்துவபுர திட்ட பயனாளிக்கு வீடுகள் ஒதுக்கீடு செய்ய பயனாளிகளிடம் 
பணம் பெற்றது , திட்டத்தை செயல்படுத்துவதற்கு இடையூறாக இருந்தது , அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தியது மற்றும் 
தன் கடமையை சரிவர செய்ய தவறியது போன்ற முறைகேடுகள் தொடர்பாக அன்னார் மீது சுமத்தப்பட்ட 
குற்றச்சாட்டுகள் , அக்குற்றச்சாட்டுகளுக்கு ஊராட்சி மன்றத் தலைவர் அளித்த விளக்கங்கள் மற்றும் ஊராட்சி 
மன்றத்தின் கருத்தினை பரிசீலனை செய்து உளத்தேர்வின்படி வெங்களாபுரம் ஊராட்சி மன்றத் தலைவர் 
திருமதி A . செல்வி என்பவரை ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து இதன் மூலம் அறிவிக்கை 
வெளியிடப்படுகிறது . 


இவ்வறிவிக்கை தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 262 (1)- ன்படி தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் 
நாளிலிருந்து அமுலுக்கு வரும் என தெரிவிக்கப்படுகிறது . 


வேலூர், 
2011 ஆகஸ்ட் 27 . 


எஸ் . நாகராஜன் , 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 

மாவட்ட ஆட்சித்தலைவர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 
DTP _ VI - 2 Ex . (304 ) 


